GOOGLE MEET நிகழ்நிலை வேதாகம வகுப்பு 


நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌ சத்திய வசனத்தை 


நிதானமாய்ப்‌ பகுத்துப்‌ போதிகறெவனாயும்‌ உன்னைத்‌ 
தேவனுக்கு முன்பாக உததமனாக நிறுத்தும்படி 


ஜாக்கிரதையாயிரு. 2தீமோ. 2:15 


66 OS Ww THE BIBLE 


GENESIS 
EXODUS , 
LEVITICUS |} 
NUMBERS i 


ந PSALMS 
| PROVERBS | 
ECCLESIASTES 


ம்ம 070 


ட 


ட்‌ 


டு. மிடி 5 AO ன்டட டட 


ப 
ப்‌ 4௪, 
படங ச ஷ்‌ 
த்‌ டர்‌ 1p, ட்‌ 
சில்‌ ல்‌ ட ஜி 
௯ ௮௯ ப ட சச ப 
Se வ Nv Hy, *௪ %, 
x23 
ண 2 42 
்‌ ஆட்‌ ஆட 
வவ A; 
டவல்‌ 


ழ்‌ 


ரி 


இருளில்லை. இதை த்‌ அவரிடத்தில்‌ கேட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 John 1:5 


ப 


வகுப்பு #34 
2கொரிநதியர்‌ 


கண்ணோட்டம்‌ 


07 Joel Silsoee 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ 


நிருபம்‌ கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம்‌ -2 
எழுததாளர்‌ : பவுல்‌ 
எழுதிய காலம்‌ : இ.பி. 56 பிற்பகுதி 


எழுதப்பட்ட இடம்‌ : பிலிப்பு (மக்கெதோனியா) 20௦ 8:1-14; 9:2 


எழுதப்பட்ட மொழி : கிரேக்க மொழியில்‌ எழுதப்பட்டது. 


Audience : கொரிந்து மற்றும்‌ அகாயா (1:1) 
Keyword : தனது அதிகாரத்தை பவுல்‌ 
நிலைவரப்படுததுகிறார்‌. 


தேவன்‌ ஒளியாயிருக்கிற்‌! எவ்வளவேனும்‌ 
இருளில்லை. இதை நா டத்தில்‌ கேட்டூ 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 7௦47 1:5 
CHURCH OF CHRIST 
KANIYAKULAM 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


» 
WWW.youtube.com/joelsilsbee 
PLS SUBSCRIBE 


2/19 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ னா 

ஓ © ஓ ஓ _ ர ட த / | ந... க 
திறவுகோல்‌ பகுதிகள்‌ : இரண்டு உள்ளன. த்‌ இடம்‌ 
க்‌ 1 கண ன EEE 7, 
2 கொரி. 4 ற 5-6 தேவன்‌ யல்‌ 1 


இருளில்லை. இதை 


நாங்கள்‌ த்தில்‌ கேட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற என்‌ ரய்பல்‌ 1 John 1:5 


2Cல௦ 4:5 நாங்கள்‌ எங்களையே பிரசங்கியாமல்‌, கிறிஸ்து 
இயேசுவைக்‌ கர்த்தரென்றும்‌, எங்களையோ 
இயேசுவினிமித்தம்‌ உங்கள்‌ ஊழியக்காரரென்றும்‌ 
பிரசங்கிக்கிறோம்‌. 


20௦ 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தைப்‌ 

பிரகாசிக்கச்சொன்ன தேவன்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 

முகத்திலுள்ள தமது மகிமையின்‌ அறிவாகிய ஒளியைத்‌ 
தக்‌. க்‌ +91 8144 77 6229 


தோன்றப்பண்ணும்பொருட்டாக, எங்கள்‌ 


இருதயங்களிலே பிரகாசித்தார்‌. அ 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


_2. 

2கொரி. 5:1 7-19 
20௦ 5:17 இப்படியிருக்க, ஒருவன்‌ பத்ர 
கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்சிருஷ்டியாயிருககிறான; க ட, 


KANIYAKULAM 


பழையவைகள்‌ ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின. 


20௦ 5:18 இவையெல்லாம்‌ தேவனாலே 
உண்டாயிருகீகிறது; அவர்‌ இயேசுகறிஸ்துவைககொண்டு 
நம்மைத்‌ தம்மோடே ஓஒப்புரவாககி, ஒப்புரவாக்குதலின்‌ 
ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுததார்‌. | 
20௦ 5:19 அதென்னவெனில்‌, தேவன்‌ உலகத்தாருடைய டட 1001 806862 
பாவங்களை எண்ணாமல்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்களைத்‌ ணை 


தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாககுதலின்‌ உபதேசததை WWW.youtube.com/joelsilsbee 
எங்களிடத்தில்‌ ஒப்புவித்தார்‌. PLS SUBSCRIBE 


4/19 


ந 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ 

மைய கருததிற்கான திறவுகோல்‌ அதிகாரங்கள்‌ - 8 & 9 
காணிக்கைக்குறிய முழுமையான தேவத்திட்டததின்‌ “வு 
வெளிப்பாடாக வேத முழுவதற்குமான ஒப்பீடாக ஸ்ர தற நர்‌ கரட்‌ 
இந்த இரண்டு அத்தியாயங்களும்‌ கொண்டுள்ளது. 


அதில்‌ உள்ள சாராம்சங்கள்‌ : 2 


gH 
(அய்‌ Wty, 
தன்‌ 


Mii 
A ச 


[72 


காணிக்கை - 


கொடுப்பதற்கான கோட்பாடுகள்‌ (Principles). 8: 1-6 


கொடுப்பதற்கான நோக்கங்கள்‌. 8: 7-15 அ. 
ட்ட. EDDY JOEL SILSBEE 
கொடுப்பதில்‌ பின்பற்ற வேண்டிய கொள்கைகள்‌. 8:16-9:5 


கொடுப்பதில்‌ வாக்குறுதிகள்‌ உணரப்பட்டன. 9: 6-15 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ 
“புத்தகத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகள்‌ ” 
1. கொரிநதிய சபை பொய்யான / தவறான ஊழியர்களால்‌ 


தூண்டயப்பட்டார்கள்‌ என்பதை பவுலின்‌ முதல்‌ கடிதத்திலிருந்து | உவை கக வனை 


உங்களுக்கு அறிவிக்கிற க 1 John 1:5 


அறிந்தோம்‌. அவர்கள்‌ மக்களை பவுலுக்கு எதிராக ரகக்‌ ம்‌ 
தாண்டிவிட்டிருந்தனர்‌. 


௮. அவரகள்‌ பவுலை : 
1. சிக்கலானவர்‌ 
2. பெருமையுள்ளவர்‌ 


3. தோற்றத்தில்‌ கவர்சசியில்லாதவர்‌ 


EDDY JOEL SILSBEE 
4. பேச்சில்‌ ஈர்க்காதவர்‌ +91 8144 77 6229 


ட ° ° ட ட ந 
>. இயேசு கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலராக தகுதியற்றவர்‌ WWW.youtube.com/joelsilsbee 


என்று கூறினர்‌. PLS SUBSCRIBE 


6/19 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
இந்த சிரமங்களைச்‌ சமாளிக்க பவுல்‌ தததுவை கொரிந்துக்கு 
அனுப்பினார்‌. திரும்பி வந்ததும்‌, கொரிநதியர்களின்‌ 
மனமாற்றததைக கேட்டு மகிழ்சசியடைநதார்‌. 


பவுல்‌ 2 கொரிந்தியர்‌ எழுதியதன்‌ நோக்கம்‌: 


*மனந்திரும்பிய பெருந்தன்மைக்கு நன்றியைத்‌ தெரிவிக்கவும்‌. 


*கலகககாரர்களுக்கு தனது அதிகாரததை விளக்கி முறையீடு. 
புத்தகம்‌ முழுவதும்‌ தனது அதிகாரததை நிலைநிறுத்துகிறார: 
1. அவரது நடததைக குறிதது. 
2. அவரது தன்மைக குறிதது. 
3. அப்போஸ்தலராக தான்‌ அழைக்கப்பட்ட வகைக குறிதது. 


ஒளியாயிரு 
கலிங்க இதை நாங்க டத்‌; கட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற வேவமாபிரக்கிறது 1 John 1:5 


CHURCH OF CHRIST 
KANIYAKULAM 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


» 
WWW.youtube.com/joelsilsbee 
PLS SUBSCRIBE 


7/19 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ 
1 கொரிந்தியர்‌ எழுதியபோது பவுல்‌ எபேசுவில்‌ இருந்தார்‌. 
தமோததேயு கொரிநதுக்குச்‌ சென்று அவரிடம்‌ திரும்புவார்‌ 
என்று எதிர்பார்த்தார்‌. 1 கொரிந்தியர்‌ 16: 10-11 
கொரிநதுவில்‌ தனக்கு எதிராக வளர்ந்த எதிர்ப்பைப்‌ பற்றிய 
ஒரு அறிக்கையை தீமோத்தேயு கொண்டு வந்தார்‌. 
பவுல்‌ கொரிந்துவுக்கு ஒரு சுருக்கமான மற்றும்‌ வேதனையான 
விஜயம்‌ செய்தார்‌ என்று அறியமுடிகிறது. 


இதைக்‌ குறித்து நேரடி ஆதாரங்கள்‌ கொடுக்கப்படவில்லை 
யென்றாலும்‌, கீழ்வரும்‌ வசனங்களினூடே யூகிக்க முடிகிறது: 


தேவன்‌ ஒளியாயிருக்கி ர்ச்‌ ச அவரில்‌ வ்வளவேனும்‌ 
இருளில்லை. இதை நாங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டூ 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 7௦4 1:5 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


வகுப்பு #34 2கொரிந்தியர்‌ - கண்ணோட்டம்‌ 


2 கொரிந்தியர்‌ 12:14 - இதோ, உங்களிடத்திற்கு மூன்றாந்தரம்‌ | 2:22. தீ 
வர ஆயததமாயிருக்கிறேன்‌; நான்‌ உங்களை ட... 


வருத்தப்படுததுவதில்லை; நான்‌ உங்களுடையதையல்ல, ரல ல 


“ எவ்வளவேனும்‌ 


இருளில்லை. இதை நாங்கள்‌ - அவரிடத்தில்‌ கேட்டூ 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 7௦47 1:5 


உங்களையே தேடுகிறேன்‌; யெற்றாருககுப்‌ பிள்ளைகளல்ல, 
பிள்ளைகளுக்குப்‌ பெற்றார்களே பொக்கிஷங்களைச்‌ 
சேர்ததுவைககவேண்டும்‌. (1! ஸisit @Acts 18:1,11) 


2 கொரிந்தியர்‌ 13: 1-2 இநத மூன்றாந்தரம்‌ நான்‌ 
உங்களிடததிற்கு வருகிறேன்‌; சகல காரியங்களும்‌ இரண்டு 
மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால்‌ நிலைவரப்படும்‌. நான்‌ 
இரண்டாநதரம்‌ உங்களிடத்திலிருந்தபோது சொன்னதுபோல, 


இப்பொழுது தூரமாயிருந்தும்‌ உங்களிடத்திலிருககிறவனாக, 
நான்‌ மறுபடியும்‌ வந்தால்‌ தப்பவிடமாட்டேனென்று முன்பு +91 8144 77 6229 


பாவஞ்செய்தவர்களுக்கும்‌ மற்ற எல்லாருக்கும்‌ முன்னறிவித்து பணி 


எழுதுகிறேன்‌. 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


எபேசுவுக்குத திரும்பிய பவுல்‌ வருத்தத்துடன்‌ தனது 1 சீரி ஈ33 
துக்ககரமான (1ம்‌) கடிதத்தை எழுதினார்‌. 2: 1-11; 7:8 AEE 


முடிவுகளைக்‌ அறிய ஆர்வமுள்ள பவுல்‌, பயணத்தில்‌ திரும்பும்‌ இன்க்‌ படம ம க்‌ 
போது தீதீதுவைச சநதிக்க துரோவாவிற்குப்‌ பின்னர்‌ 
மககதோனியாவுககும்‌ சென்றார்‌. 2: 12-13; 7: 5-16 


மககதோனியாவில்‌ பவுல்‌ 2கொரிநதியரை எழுதி 


தீத்துவிலடமும்‌ மற்றொரு சகோதரனுடனும்‌ அனுப்பினார்‌. 
8: 6, 16-24 


கொரிநதியர்களில்‌ பெரும்பாலோர்‌ பவுலின்‌ அப்போஸ்தல 
அதிகாரத்திற்கு எதிரான கிளர்ச்சியைக குறித்து 
மனந்திரும்பியதாக தீதீதுவின்‌ அறிக்கையால்‌ பவுல்‌ பெரிதும்‌ 


நிம்மதியடைந்தார்‌. இருப்பினும்‌, ஒரு சிறுக்கூட்டம்‌ இன்னும்‌ 
யூதர்கள்‌ குழுவால்‌ எதிர்ப்பைக காண்பித்தார்கள்‌... 10-13 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
புத்தகத்தில்‌ மூன்று முக்கிய பிரிவுகள்‌ உள்ளன: 
1. பவுலின்‌ ஊழியத்தைப்‌ பற்றிய விளக்கம்‌. (1-7) 


யி வள 
இருளில்லை. இதை நாங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டூ 
உங்களுக்கு அறிவிக்கிற அணி £யிருக்கிறது. 17௦4 1:5 


2. பரிசுத்தவான்௧ளுககாக பவுலின்‌ காணிக்கை 
சேகரிப்பு. (8-9) 

3. பவுல்‌ அப்போஸ்தலனாக இருப்பதை வலியுறுத்தும்‌ 
தகுதிகளைக குறிதததான பகுதி. (10-13) 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
1. பவுலின்‌ ஊழியத்தைப்‌ பற்றிய விளக்கம்‌. (1-7) 


தனது துன்பங்களிலும்‌ ஆபததுகளிலும்‌ தேவனின்‌ 
ஆறுதலுக்காக நன்றி செலுத்திய பிறகு (1: 1-11), 
கொரிந்துக்கு திரும்புவதை ஏன்‌ தாமதப்படுததினார்‌ என்பதை 
பவுல்‌ விளக்குகிறார்‌. 

1. இது வெற்றிடமான விஷயம்‌ அல்ல: அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு போதுமான நேரம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று பவுல்‌ விரும்புகிறார்‌. 1:12- 2:4 

2. மனந்திரும்பிய குற்றவாளியை சபை உறவில்‌ மீட்டெடுக்க 
பவுல்‌ தயவுசெய்து அவர்களைக கேட்கிறார்‌. 2: 5-13 


தேவன்‌  ஒளியாயிருக்கிறாக * 
இருளில்லை. இதை டத்தில்‌ கேட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற க 1 John 1:5 


CHURCH OF CHRIST 
KANIYAKULAM 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


> 
WWW.youtube.com/joelsilsbee 
PLS SUBSCRIBE 


12 / 19 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


3. தன்னுடைய அப்போஸ்தல தகுதியை விளக்குகிறார்‌ : 


2. செய்தி 
b. சூழ்நிலைகள்‌ 


௦. நோக்கங்கள்‌ 


0. நடததை 


4. தங்களைத தட்டுப்படுததலில்‌ இருந்து பிரிக்கும்படி 
சகோதரர்களுக்கு அறிவுறுத்துகிறார்‌. 6:11 - 7: 1 
5. அவர்களின்‌ இதய மாற்றத்தைக்குறித்து தீத்து 


கொண்டுவநத செய்தியினால்‌ அவர்‌ தனது ஆறுதலை 
வெளிப்படுததுகிறார. 7: 2-16 


தேவன்‌ ஒளியாமிநக! 
இருளில்லை. இதை நாங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டூ 
உங்களுக்கு அறிவிக்கிற பரணைகிநகளாலு 1 John 1:5 


CHURCH OF CHRIST 
KANIYAKULAM 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


ந 
WWW.youtube.com/joelsilsbee 
PLS SUBSCRIBE 


13/19 


வகுப்பு #34 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


2. பரிசுத்தவான்களுக்காக பவுலின்‌ காணிக்கை சேகரிப்பு. 
(8-9) 


புதிய ஏற்பாட்டில்‌ கொடுக்கும்‌ கொள்கைகள்‌ மற்றும்‌ ண ர்‌ த்ர ட்‌ 
நடைமுறைகள்‌ பற்றிய மிக நீண்ட விவாதமாகும்‌. 
1. எருசலேமில்‌ உள்ள ஏழை சகோதரர்களுக்காக 


மககதோனியர்கள்‌ தாராளமாகக கொடுக்கும்‌ உதாரணம்‌ 
(8: 1-6) 


2. கொரிந்தியர்கள்‌ இதை தொடர்ந்து செய்யவேண்டும்‌ என்ற 
வேண்டுதலும்‌ செய்யப்படுகிறது. 8:7 - 9:15 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


வகுப்பு #34 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
2கொரி. 8:7 - 9:15 தலத்‌, 


௮. இந்த உதவியானது ஏழைகளுக்கு உதவுவது எ] “. 
மட்டுமல்லாமல்‌, யூதேயாவிலுள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு கலை கல றக்‌ அன்த ம 
மககதோனியாவிலும்‌ ஆகாயாவிலும்‌ உள்ள புறஜாதி 

கிறிஸ்தவர்களின்‌ அக்கறையையும்‌ இது நிரூபிக்கும்‌, இதனால்‌ 

கிறிஸ்துவின்‌ உடலில்‌ யூதர்கள்‌ மற்றும்‌ புறஜாதியார்‌ = 
ஒற்றுமையைக்‌ காட்டுகிறது. 


ட. இதுதொடர்பாக, கொரிநதுக்கு அனுப்பிய சகோதரர்களை 
பவுல்‌ பாராட்டியுள்ளார்‌. அவர்கள்‌ வாககுறுதியளித்த பெரிய 


உதவிக்கான ஏற்பாடுகளைச்‌ செய்தார்கள்‌. 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


௦. அவர்களின்‌ பெருந்தன்மைகீகேற்ற வெகுமதியானது 


அவர்கள்‌ அளித்ததைக காட்டிலும்‌ தேவனால்‌ அதிகமாக 
கொடுககப்படுவதாக இருக்கும்‌. 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
3. பவுல்‌ அப்போஸ்தலனாக இருப்பதை வலியுறுத்தும்‌ 
தகுதிகளைக குறிதீததான பகுதி. (10-13) 


கலிங்க இதை நா ரங்கள்‌ வட்‌ few ற 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 7௦47 1:5 


கொரிநதிய சபையில்‌ இன்னும்‌ மிஞ்சியிருக்கும்‌ சிறு 
கலகக்கூட்டதினருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது... 


பவுலின்‌ சாநதகுணம்‌ எந்த விதத்திலும்‌ அப்போஸ்தலராக 
அவருடைய அதிகாரத்தை குறைக்கவில்லை. அது. 10 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


தன்னுடைய அப்போஸ்தல தகுதியை நிரூபிக்க, பவுல்‌ 
தன்னைப்‌ பற்றி எடுத்துச்‌ சொல்ல வேண்டிய கட்டாயத்தில்‌ 
உள்ளார: 11: 1 - 12:13 


தேவன்‌ ஒளியாயிருக்கி 


இருளில்லை. இதை த்தில்‌ கேட்டு 
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. 1 7௦4 1:5 


க்க அன்ய அலன்‌ ஆடல்‌ வ 
2. அறிவு 
ட. நேர்மை 


௦. நிறைவாய்‌ நிறைவேற்றிய ஊழியங்கள்‌ 


0. சகித்த துன்பங்கள்‌ 


EDDY JOEL SILSBEE 


e. யெற்ற தரிசனங்கள்‌ +91 8144 77 6229 
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ட] ரி 
1. தேவன்‌ அவர்‌ மூலம்‌ செயல்படுத்திய அற்புதங்கள்‌ www.youtube.com/joelsilsbee 


PLS SUBSCRIBE 


17/19 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 
மூன்றாவது முறையாக அவர்களைப்‌ பார்வையிடுவதற்கான 
தனது திட்டங்களை அவர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
© ஓ ஓ ஓ ஓ ஓ த்‌ ஓ தேவன்‌ க 9 
மேலும்‌ அவர்‌ வரும்போது கண்டிப்பைப்‌ பயன்படுத்த ல்லை இத, ங்கம்‌ தி்‌ 


CHURCH OF CHRIST 


வேண்டியதில்லை என்பதற்காக மனந்திரும்பும்படி அவர்களை oe பழன 


வற்புறுத்துறொர்‌. 12:14 -13: 10 
கழ்கண்டவற்றுடன்‌ கடிதம்‌ முடிவடைகிறது: 13: 11-14 


௮. அறிவுரைகள்‌ 
ட. வாழ்த்துக்கள்‌ 
0. ஆசீர்வாதம்‌ 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


» 
WWW.youtube.com/joelsilsbee 
PLS SUBSCRIBE 


18/19 


வகுப்பு 7734 2கொரிநதியர்‌ - கண்ணோட்டம்‌ 


ஒ ்‌] ச © ஞூ”. டர்‌ ்‌ 1 
மிகத தெளிவான புள்ளிவிவரததுடன்‌ முழு இம்‌ திரி 
வேதாகமத்தையும்‌ வாரம்‌ ஒரு புததகமாக “ஸி பந்தி 
பார்ததுவருகிறோம்‌. a கை ர்‌ மு சஷமாயிருக்‌. ம்‌ ய 


புதியவர்களை நம்‌ வகுப்பில்‌ அழைக்கவும்‌. 
வாரம்‌ தவறாமல்‌ பங்கெடுககவும்‌. 


இநத PDF File விரும்புவோர்‌ என்னுடைய 
வாட்ஸப்பில்‌ தெரிவிக்கவும்‌. 


Thanks _ 


EDDY JOEL SILSBEE 
+91 8144 77 6229 


